GOVERNMENT OF TAMIL NADU 

2013 


[ Regd . No . TN / CCN / 467/ 2012- 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[ Price : Re. 0 .80 Paise . 


- - 


- 


OFT 


. 


. 


ERNMENT 


பங்ட் 


A 


NILA 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


TN 


ZGOVEN 


ADU 


நசVA 


TRUTH 


ALONE IN 


PIUMPHS 


EXTRAORDINARY 


PUBLISHED BY AUTHORITY 


No. 224] 


CHENNAI , THURSDAY , AUGUST 1 , 2013 
Aadi 16 , Vijaya , Thiruvalluvar Aandu - 2044 


Part VI _ Section 2 
Notifications or Orders of interest to a section of the public 

issued by Heads of Departments, etc . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


COLLECTORS AND LOCAL AUTHORITIES 


மாவட்ட ஆட்சித் தலைவர் மற்றும் ஊராட்சிகளின் ஆய்வாளர் , தூத்துக்குடி மாவட்டம் 


தூத்துக்குடி மாவட்டம் , கயத்தார் ஊராட்சி ஒன்றியம் , கட்டாலங்குளம் ஊராட்சி மன்றத் தலைவரை 

பதவியிலிருந்து நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 


( ஊநி5/2459/2012 ) 


No. VI( 2)/149( a- 1) / 2013 . 


தூத்துக்குடி மாவட்டம் , கயத்தார் ஊராட்சி ஒன்றியம் , கட்டாலங்குளம் ஊராட்சி மன்றத் தலைவர் 
திருமதி த . சின்னத்தாய் என்பவர் தனது சுய இலாபத்திற்காகவும் , பொது நன்மைக்கு தீங்கு விளைவிக்கும் வகையிலும் 
முறைகேடுகள் புரிந்து அரசு விதிமுறைகளை மீறியும் , ஊராட்சிக்கு ரூ . 6,01,792 / - நிதியிழப்பை திட்டமிட்டு ஏற்படுத்தியும் , 
அதிகார துஷ்பிரயோகமும் செய்துள்ளதால் பொது நன்மையைக் கருத்திற்கொண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 
பிரிவு 205 உட்பிரிவு 11 இல் மாவட்ட ஆட்சித் தலைவர் மற்றும் ஊராட்சிகளின் ஆய்வாளருக்கு வழங்கப்பட்டுள்ள 
அதிகாரத்தின்படியும் , உளத்தேர்வின்படியும் கட்டாலங்குளம் ஊராட்சி மன்றத் தலைவர் திருமதி த . சின்னத்தாய் 
என்பவரை நீக்கம் செய்து இதன் மூலம் அறிவிக்கை வெளியிடப்படுகிறது . இந்த பதவி நீக்க அறிவிக்கை தமிழ்நாடு 
ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 262 (1) இன்படி தமிழ்நாடு மாநில அரசிதழில் வெளியிடப்படும் நாள் முதல் 
அமலுக்கு வரும் என அறிவிக்கப்படுகிறது . 


தூத்துக்குடி , 
2013 ஜூலை 


26 . 


ஆஷிஷ் குமார் , 
மாவட்ட ஆட்சித் தலைவர் மற்றும் 

ஊராட்சிகளின் ஆய்வாளர் . 


DTP - VI -2 Ex . ( 224 ) 


[ 1 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


தூத்துக்குடி மாவட்டம் , கயத்தார் ஊராட்சி ஒன்றியம் , ஆசூர் ஊராட்சி மன்றத் தலைவரை பதவியிலிருந்து நீக்கம் 

செய்தல் பற்றிய அறிவிக்கை . 

(ஊநி5/ 3556/ 2012 ) 
No . VI( 2)/149( a - 2)/ 2013 . 

தூத்துக்குடி மாவட்டம் , கயத்தார் ஊராட்சி ஒன்றியம் , ஆசூர் ஊராட்சி மன்றத் தலைவர் 
திருமதி செ . சண்முகத்தாய் என்பவர் தனது சுய இலாபத்திற்காகவும் , பொது நன்மைக்கு தீங்கு விளைவிக்கும் வகையிலும் 
முறைகேடுகள் புரிந்து அரசு விதிமுறைகளை மீறியும் , ஊராட்சிக்கு ரூ .1,05,82 ,902 / - நிதியிழப்பை திட்டமிட்டு ஏற்படுத்தியும் , அதிகார 
துஷ்பிரயோகமும் செய்துள்ளதால் பொது நன்மையைக் கருத்திற்கொண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 205 உட்பிரிவு 
11 இல் மாவட்ட ஆட்சித் தலைவர் மற்றும் ஊராட்சிகளின் ஆய்வாளருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படியும் , உளத்தேர்வின்படியும் 
ஆசூர் ஊராட்சி மன்றத் தலைவர் பதவியிலிருந்து திருமதி செ . சண்முகத்தாய் என்பவரை நீக்கம் செய்து இதன் மூலம் 
அறிவிக்கை வெளியிடப்படுகிறது . இந்த பதவி நீக்க அறிவிக்கை தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 262 (1) இன்படி 
தமிழ்நாடு மாநில அரசிதழில் வெளியிடப்படும் நாள் முதல் அமலுக்கு வரும் என அறிவிக்கப்படுகிறது . 


என 


தூத்துக்குடி , 
2013 ஜூலை 


26 . 


ஆஷிஷ் குமார் , 
மாவட்ட ஆட்சித் தலைவர் மற்றும் 

ஊராட்சிகளின் ஆய்வாளர் . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


